











வழங்கும்‌ 
2 வெள்ளி தோறும்‌ 





தினத்தந்தியடன்‌ 
வெள்ளி தோறும்‌ வண்ண புத்தகம்‌ இலவசம்‌ 






உங்கள்‌ கடைக்காரரிடம்‌ கேட்டு வாங்குங்கள்‌ , 


ரூ. 6 ஆயிரம்‌ பரிசுபெற்ற 
மாணவ - மாணவிகள்‌ 
(மூன்றாவது பட்டியல்‌) 





(இந்த ஆண்டு தேர்வுகளில்‌ வெற்றி பெற்று புதிய வகுப்புகளுக்குச்‌ 
சென்ற மாணவ- மாணவிகள்‌ புத்தகம்‌, நோட்டு வாங்க உதவியாக 
“ராணி காமிக்ஸ்‌” ரூ.6 ஆயிரம்‌ பரிசு வழங்குகிறது. 

இந்தப்‌ பரிசு பெற, “ஆயிரக்கணக்கான மாணவ - மாணவிகள்‌ 
விண்ணப்பித்து இருந்தார்கள்‌. ஜூன்‌. 15-ந்தேதி வரை வந்த கூப்பன்களில்‌ 
இருந்து 20 பேர்‌ குலுக்கல்‌ முறையில்‌ தேர்ந்து எடுக்கப்பட்டார்கள்‌. அவர்களுக்கு, 
எங்கள்‌ இனிய வாழ்த்துகள்‌. ஆளுக்கு ரூ. 100 வீதம்‌ பரிசு கொடுக்கப்படும்‌. 

பரிசுபெற்ற அதிருஷ்டசாலி மாணவ - மாணவிகள்‌ விவரம்‌ வருமாறு:- 
























11. ம. சூர்யா, 
உளுந்தூர்பேட்டை. 


1. சு. பூங்கொடி, 
ரங்கசமுத்திரம்‌. 
கலையரசி, கரூர்‌. 


3. இர்ஷாதுல்‌ அகமது, 
உப்பிலிபாளையம்‌ (கோவை). 























12. கார்த்திக்‌, வடலூர்‌. 

13. விக்ரமசோழன்‌, திருவள்ளூர்‌. 
14. நிர்மல்‌ பிரீதம்‌, 

4. இரா. சரவணன்‌, திருச்சிராப்பள்ளி. 
நெய்வேலி. 






15. சரண்யா, 

5. வைத்தியநாதன்‌, பிலாவிடுதி (புதுக்கோட்டை). 
திருவாரூர்‌. 

6. சுல்தானா, குடியாத்தம்‌. 


7. ஷேர்லி ஏஞ்சல்‌, 












16. பிரபாகரன்‌, 
வாணிப்புத்தூர்‌ (ஈரோடு). 


17. சந்தியா, 


நாகர்கோவில்‌. நுங்கம்பாக்கம்‌ (சென்னை). | 
8. சே. இந்துமதி, 18. மு. முருகேசன்‌, | 
திண்டிவனம்‌. இராசாமடம்‌ (தஞ்சை). | 


19. ப. கணேசன்‌, - 
கன்னியப்பபிள்ளைப்பட்டி (தேனி). 


9. மகாலட்சுமி, 
செவ்வாய்ப்பேட்டை (சேலம்‌). 


| 10. பாலமுருகன்‌, 
வெள்ளோடு (திண்டுக்கல்‌). 


20. சையது அபுபக்கர்‌, 
தோழுந்தூர்‌. 






1௨) அ௯ற ா ஷர 
காரார்‌ 


வாசிக்க கல்விச்‌ சாலை 
்‌. வயிற்றுக்கு நல்ல சோறு! 
| தேசத்தின்‌ வளத்தைக்‌ கூட்ட .. 
௫ திக்கெட்டும்‌ அணைகள்‌ ! ஆலை! 
யோசிக்கும்‌ நொடியில்‌ இந்த 

. யுகம்வெல்லும்‌ மனித நேயர்‌ 

ஈ மாசில்லை எனப்பார்‌ போற்றும்‌ 

மகராஜர்‌ காம ராஜர்‌! 


வாய்ச்சொல்லில்‌ வீரர்‌ இல்லை! 
வகுப்புகள்‌ ஆறே கற்றார்‌ 
பாட்டாளி அவரின்‌ பேரில்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ இன்று! 
, வீழ்ச்சியில்‌ கிடந்த நாட்டை. 

| மீட்பராய்‌ வந்து காத்தார்‌! 

ஷா நேயத்தின்‌ எளிய செல்வர்‌ 
நிகரில்லாக்‌ காம ராஜர்‌! 


- அண்ணா கண்ணன்‌, சென்னை. 








ராணி காமிக்ஸ்‌ - 434 ஜூலை .16 - 31 
(மாதம்‌ இருமுறை இதழ்‌) | 2002 


முகமூடிவீரர்‌ மாயாவி 





ட. 
இதுதான்‌ எமிரா. மக்கள்‌ காட்டுவாசிகள்‌. 
மன்னன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. | 





இ. ம அதி 
ப RIN 


Ne 










அவன்‌ ஒரு மந்திரவாதி. 
| கழுகு போலப்‌ பறப்பான்‌ !' 







2௯ த்‌ 
பத்‌ AL 4 
ல்‌ பகல 
ஆ 





உங்கள்‌ மீது குட்டி 
சாத்தானை ஏவிவிட்டு 





i® 
்‌ பேயே ஓடிப்‌ 
போய்விடு ! 
இல்லாவிட்டால்‌, 
சாட்டையால்‌ 


அடிப்பேன்‌ : 


து)... oN a 
சாட்டையால்‌ 2 நானும்‌ கேள்விப்பட்டேன்‌ ! 


அடித்தே அவனைக்‌ ட்‌ பிறகு எப்படி பேயை 








ரான எவ்‌ 


நோயாளிகளுக்கு 
அறுவை சிகிச்சையும்‌ 









அறுவை டாக்டர்‌ ஆக்செல்லும்‌,. 
அவருடைய உதவியாளர்களும்‌ 
காட்டில்‌ இந்த மருத்துவமனையை 





11 

ஊருக்குள்‌ போட்டி அதிகமாகி 
விட்டது... என்‌ தொழில்‌ 
படுத்துவிட்டது.... ; 





டாக்டர்‌ ஆக்செல்‌ எப்படி 
காட்டுக்கு வந்தார்‌ ?' 












௫ 
ன்‌ 
ட்‌ | 
ப்‌ 
“௮ 
3 
த 
கி. 
ந 
|% 
ட 
ர 
ட 
ஸ்‌] 
8 
6 
6 
& 
3 
ஞ்‌: 


வாங்க... வாங்க... 


அவர்களுக்கு ஒரே.ஒரு 


அவர்களுடன்‌ நான்‌ போனேன்‌ ! 
v/;'T 


வார்த்தைதான்‌ தெரிந்தது ! 





என்‌ கண்ணைக்‌ கட்டி அழைத்துப்‌. 
போனார்கள்‌ ! காட்டுவழி... 


என்னை எதுக்கு அழைத்து 
ப வந்தீர்கள்‌? 





14 
முகமூடி என்னை, மண்டை ட்டுக்‌ 
குகைக்குள்‌ அழைத்துப்‌ போனார்‌. 









உங்களை இரவில்‌ 
தொல்லை பண்ணியதற்கு. 
மன்னியுங்கள்‌. 
ஒரு அவசரம்‌! 


1, 
477/7 





- [இங்கே ஒரு தரவா" 

இருந்துகொண்டு, 

நோயாளிகளுக்குப்‌ 
பேய்‌ ஓட்டிக்‌ 
கொண குச்கறோன்‌ 


7 எனக்கும்‌ ஆசைதான்‌... 
மருத்துவமனை: 
அமைக்கப்‌ பணம்‌ '. 


வேண்டியதை 
எ டுத்துக்கொள்ளுங்கள்‌ ! 





|. மருத்துவமனை தொடங்க. 


ட்ட ரர கண ஏ 
அ அதீதக்‌, க்‌ 
ல்‌ டன aie 


வ்‌ 
ஆ 


உங்களைப்‌ பாதுகாப்பாக 


அழைத்துப்‌ போவார்கள்‌ ்‌ 













வீடு திரும்பிய மருத்துவர்‌ _ 
| பொட்டலத்தைக்‌ கொட்டிப்‌ : 


கொள்ளுங்கள்‌ ! 





ந 18 

இவ்வாறாக காட்டில்‌ மருத்துவமனை தோன்றியது. | . 

முகமூடி பாதுகாப்பு அளித்தார்‌. 
ப 2 3 








Ci 


\\ 1 1 (2 
்‌ yh டட] . . 
ரக்த 76 
1-3 ப, 





. [டாக்டர்‌ மருந்து கொடுத்து, , 
நோயாளிகளைக்‌ 
குணப்படுத்தினார்‌. 





அழைத்துப்‌ 
போகிறேன்‌ !! 





20: 


மந்திரவாத, மன்னனிடம்‌ வந்தான்‌. | 


.. நக்‌, 
பப்பட்‌ ம்‌ pT 









| " ||’ எலிய பே யப்டடயய்‌ 
/ | (] 


ஒரு வெள்ளைப்‌ பேய்‌ 

| வந்திருக்கிறது ! - 
அங்கே யாரும்‌ போகச்‌ 
கூடாது என்று சொல்‌ !. 


போனால்‌ உடனே 
உ நோய்‌ குணமா 7 : 









[நான்‌ சொன்னதைச்‌ : 


உ] (மந்தவாதயே | , 
ள்‌ பறையறைந்தான்‌. | 
1 | ம்‌ 


செய்‌ ! இல்லாவிட்டால்‌, 








பேய்க்குப்‌ பயந்து ஊர்‌ மக்கள்‌ |. 
- வெளியேறினார்கள்‌ ! “ 





* ௫ 

ட்டி ண த 
்‌ 

5 1] 


*'./ டாக்டரை ஊரைவிட்டே 





. விரட்ட வேண்டும்‌! 





டாக்டர்‌! மந்திரவாதி 
“| , உங்களை எதிர்த்து 


ஒரு நோயாளியைப்‌ 


பார்க்க நான்‌ போக 





‘KF pce] 4 டா 
eZ TAN iE கர 7 நோக்க ஒருவன்‌ அம்பு எய்தான்‌ ! [தச்‌ 
421 


மா ட கத்தர்‌ வ னம 27 
டி 


க்க 


ர 


வலன்‌ 





டாக்டர்‌ மரு 






டாக்டர்‌ மீது அம்பு பாய்ந்துவிட்டது! 
7 | செய்தி பரவியது... 





த்துவமனைக்குத்‌ 





ஆபரேசன்‌ செய்ய வேண்டும்‌ ! 


பேர்‌ ஓடுவதைப்‌ 





அப்பா ! எங்கே 
ழ்‌ போகிறீர்கள்‌ ?. 


உங்களுக்குக்‌ காவல்‌ ஏற்பாடு. 
செய்திருக்கிறேன்‌. பயமில்லாமல்‌ 
உங்கள்‌ வேலையைப்‌ பாருங்கள்‌ ! 





? வெகுநேரம்‌ 

( நிற்கமாட்டான்‌?!' 

£ காட்டுக்குள்‌ 
போய்விடுவான்‌ !! 





542222 
மாயாவி! என்ன : 
இங்கேயே தங்கி 


நான்‌ காவலுக்கு இருக்க 
வேண்டியிருக்கிறது ! - 





29 


துப்பாக்கியால்‌ சுடுங்கள்‌. 
துப்பாக்கி வேண்டுமா? 


பசும்‌... 
நான்‌ கொல்லுகிறவன்‌ 
அல்ல! உயிரைக்‌. 
ப காப்பாற்றுகிறவன்‌ ! : 


காவலாளிக்கு துப்பாக்கி சுட கற்றுத்தந்தார்கள்‌ கே 


இ 











இங்கே துப்பாக்கி 


காப்பாற்ற வேண்டுமே 


தவிர கொல்லக்கூடாது! தீ / 





'வேண்டாம்‌. உயிர்களைக்‌ இது 


L ராக்டருக்குப்‌ 


ப்பா எங்கே 
ஸ்‌ பாதுகாப்பாக 





















உலா போகலாமா? ' 


8 எனக்கு வேலை 
ர்‌ இருக்கிறது. நாளை 





A டல டத்‌ J * ’ 
- லோகு! இங்கே 

வட்டையாடலாமா? 7” ்‌ 27 5” வேண்டாம்‌, கட 

ஸ்‌ த்‌ பூ க ம்‌ ்‌ 


- ரொம்ப தூரம்‌ 
| வந்துவிட்டோம்‌. 





A 


i லு 
7 “i (A 
ர லி 


கழுதைப்‌ புலிகள்‌... 


கூட்டமாக 





கழுதைப்புலிக்‌ ட 
கூட்டம்‌ சிங்கத்தைக்‌ 


ர கூடக்‌ கொன்றுவிடும்‌ ! 


மரத்தில்‌ ஏறிக்‌ | 
ANN கொள்ளுவோம்‌! 


8 i ம்‌ 


ரி 





ந 








we மபர்‌. 


HN, / 





குழந்தைகள்‌ மரத்திலிருந்து இறங்கும்‌ 
- | வரை.கழுதைப்‌ புலிகள்‌ காத்திருந்தன ! 





ஆ | 
ல்‌ ட்‌ ழ்‌ க்‌ ப்பி , ட்‌ A 
3 i i தி ல்‌ 
77 தம. 1. 








ஸல 
[o_o] 


போனார்கள்‌ | ! மழை க 


| 
d வேறு பெய்கிறது... 


/ வத்‌ 1 
& | A 





' சபாவுடன்‌ வெளியே ; 
'போயிருக்கிறார்கள்‌. 


குழந்தைகளைத்‌ தேடிக்‌ கிளம்பினார்கள்‌. ப 
Fr HS El 


எங்கிருந்தாலும்‌ ) % த்‌ த 25 
தேடிப்‌-பிடி.க்க ந 





இர 


ப்‌ 


[9 நு குழந்தைகள்‌ போன 
IN கால்‌ தடத்தைக்கூட 


அப்பா இன்னும்‌ 
வரவில்லையே? த்‌ / 








குழந்தைகளைக்‌ காணோம! 


மண்டைஒட்டுக்‌ குகையில்‌ போன்‌ அலறியது. ' 


. (ஆனால்‌, எடுக்க ஆள்‌ இல்லை! டயானா போன்‌ 















மருத்துவமனைக்குக்‌ காவலாக இருந்த மாயாவி உடனே: 
இளம்பினார்‌! . ்‌ 






்‌ குழந்தைகள்‌ காட்டுக்குள்‌ "இ . 
எச்ச வழி தவறிப்‌ போயிருப்பார்களோ ? 


7 
ப அதது தல்‌ 
xT (41 22ல்‌ 
நித்தி அப்த்‌ வவ த்தது. ௪ 
ச / 








ச்‌. 


| 
2 


[a 


AK ட்‌ A, 


8 பொழுது இருட்டத்‌ 
்‌ தொடங்கியது. ' 


ட ச ம்‌ 


| பட ௫ 
க்ரிட்‌ 


- 


i 


ne. ன்‌ ஷா 
யு Fir, ரநத: // Ai 
AAT 





. சபா, கழுதைப்‌ 
புலிகளை அடித்து 
ர வீழ்த்தியது! 


காட்டுவாசிகள்‌ பார்த்து 


விட்டார்கள்‌! 
[7 





44 





துப்பாக்கி சத்தம்‌ கேட்டு, கழுதைப்‌ புலிகள்‌ ஓட்டம்‌ பிடித்தன ! 


ச்‌ 72 1 | க்‌ ம 
ம்லி:”* ச A ம, 


h 2 
“கத 1ல்‌ 
இர 77) 775 
9:14 1] 2 
்‌. UI, 22 | 
















DY 


4 / ்‌ A 
5 ௪-2 
“GW AM 
“i ட்‌ ன்‌... 


ட 






PD _— 





த்‌ ' 
RN, ந 


« 





குழந்தைகள்‌ ஒன்றாகத்‌ தூங்குவிட்டார்கள்‌. 


குழந்தைகள்‌ வந்து 
விட்டார்கள்‌. 
தல ன்ன நன்றாகத்‌ தூங்கிக்‌ ்‌ 
டயானாவுக்குச்‌ ட கொண்டிருக்கிறார்கள்‌. இ . 
சொல்ல | 
வேண்டுமே : 


(2 WA 
7 


மகழ்ச்சி ! நீங்கள்‌ ந 
போய்த்தான்‌ . 
அழைத்து 

| வந்தீர்களா? 





சபா ! நீதான்‌ : 
குழந்தைகளைக்‌ 
காப்பாற்றினாய்‌ ! 


oi teh 


ய ni pe 


TL ந: 








குடியுங்கள்‌ ! இருமல்‌: 
நிற்கும்‌ ! எச்‌ 





சளி இருக்கிறது. 
... மருத்துவரைப்‌ 
பார்ப்பது நல்லது. 








| மருத்‌ துவமனைக்குப்‌ 
புறப்பட்டார்கள்‌. . 










அவர்‌ மிகவும்‌ 
-நல்ல டாக்டர்‌! 






சர்ப்ப அஹத்‌ “ஆள்ளிரான்‌ ட்ட ட 


நண அமை அண எர எ ஏன பட பயா? ரும்‌ ம வ வவ பதன ப 
= RN 


min 
(ப 


= 
ங்கை wo 


றா? 
ரசி 






“322 
= 


[த 


ட்‌ ஒருக்க 
எழுக? 


அ 


அதே நேரம்‌.. மருத்துவமனைக்குப்‌ போடிறவர்களை மந்திரவாதி 
பார்த்‌ துக்கொண்டி ருந்தான்‌! | 


Al Z 
ர ர்‌ மர. 
fA, I ட 





மாயாவி மருத்துவமனைக்குள்‌ சென்றான்‌. 


il 


ப 


ட 


. 


ஆள்‌ 
ப 


NU 


ள்‌ ஸ்ட 
ட்ட வாளர (பா 


* வண 





டயானாவைப்‌ 


பேசச்‌ 


சொல்லுங்கள்‌ ! 


டயானா! ஆஸ்பத்திரியிலிருந்து 
பேசுகறேன்‌. கட்டுக்கு விஷக்‌ காய்ச்சல்‌ என்று 
டாக்டர்‌ சொல்லுகிறார்‌. 





கொண்டு 


தவத்‌ வந்துவிட்டீர்கள்‌. 





ப 54 
அதோ பார்‌, அம்மா, 


(6 த்‌ தலம்‌ ல. 
ட்‌ 


டயானா கழே இறங்கினாள்‌. 


ந. 





அன ௪ 


டயானா உள்ளே வந்து, மகனைப்‌ பார்த்தாள்‌. 





. குழந்தையின்‌ உடல்நிலை 
சீராக இருக்கிறது. இரண்டு . 
நாளில்‌ வீட்டுக்குப்‌ 
, போய்விடலாம்‌! 








27 


கழுதைப்‌ புலிகளைப்‌ பற்றி 
அம்மாவிடம்‌ சொல்லாதே! 





ன்‌ > 





ச்‌ ர்‌ (தி 
Ee CN க்‌ தி 
இன்‌ ரவு ஆஸ்பத்திரியை த க 
ர்‌ ட்‌ இ ்‌ ட்‌ தன்‌: அதுதான்‌ முடியாது: 
சாம்பல்‌ ஆக்கிவிட வேண்டும்‌! 
ப ்‌ 3 | 


22 (7 























யா 
A (இ 





ப்‌ 
ட்‌ 
5. 
3 
$ 

$ 

| 


இருக்கிறார்‌ ! 





3 2 


இர US 
9) ௮ 


மாயாவிக்கு சாவு 
இடையாது, தெரியுமா ! 


3 
ட்‌ 
டே 
டு 
"இ, 
ு 
k= 
ம] 
(6 





கல்‌ கழிவ ௩5" AN இதி 


& 
1 6 
த ப, | 
‘A 
டே 
(தீ, 
[க 
6. 
ட்‌, 
டு 
ட 
18. 
5 
“இ, 
டி 
A 
ன்‌! 
௮ 
6 | 
ட்‌, 
[9 
=) 
-ே ள்‌ 


ஒரே பாய்ச்சல்‌ ! 










ம்‌... 





அதேநேர 
| 
| 11 


உன்னைத்தான்‌ 
எதிர்பார்த்தேன்‌ ! 


- அல்ல! பேய்‌! 
பிடியுங்கள்‌! ': 
அடியுங்கள்‌ !! 





காட்டுமிராண்டிகள்‌ றி 
பிடிக்க வந்தார்கள்‌. 7 த்‌ 
NVI 2. 
ஷூ op, ட்ப ச 
ளா: 
| 


நீ மந்திரவாதி அல்ல ! 
பித்தலாட்டக்காரன்‌ ! 


பேய்‌ பிசாசு என்று மக்களை 


ஏமாற்றுகிறவன்‌ ! 





ஏ மோகினிப்‌ பேய்‌! 
அவன்‌ கழுத்தைக்‌ கடி ! 
இரத்தத்தைக்‌ குடி !1, 


அரண்டவன்‌ 
கண்ணுக்குத்தான்‌ 
இருண்டதெல்லாம்‌ பேய்‌! 
என்னிடம்‌ எதுவும்‌ ' 


நடக்காது!!! 





மரியாதையாக 
இந்தக்‌ காட்டை 
விட்டு ஓடிவிடு ! 


இல்லையென்றால்‌, 


மந்திர தந்திரத்தால்‌ 
.... நோய்‌ தீராது! 
உடல்நலம்‌ இல்லாவிட்டால்‌, 
இனி ஆஸ்பத்திரிக்குப்‌ . 


போங்கள்‌ ! 





] 66. 
] முகமூடி, மருத்துவமனைக்குத்‌ திரும்பினார்‌. 


1 வழக்கு 
ச்‌ 









டாக்டர்‌! இனி உங்களுக்குப்‌ பயமில்லை ! 
. போலி மந்திரவாதி. காட்டைவிட்டே 
, போய்விட்டான்‌ ! 


வழக முத டி டட 


குழந்தை நன்கு 
குணமாகிவிட்டது. 
அழைத்துப்‌. 
போகலாம்‌! 


KU, 
இய 0 
| (முடிந்தது) 
-ராணி சிண்டிகேட்‌ சார்பில்‌ வெளியிட்டவர்‌: ௪. கல்யாணசுந்தரம்‌, 1091, 
பெரியார்‌ நெடுஞ்சாலை, சென்னை-600 007. அச்சிட்டவர்‌: ர. பாஸ்க ண்‌: 


சிண்டிகேட்‌ ஆர்ட்‌ பிரஸ்‌, 1091 பெரியார்‌ நெடுஞ்சாலை, சென்னணை-600 007. 
அசிரியர்‌: அ.மா. சாமி, 1091, பெரியார்‌ நெடுஞ்சாலை, சென்னை 500 007. 





பறக்கும்‌ மனிதன்‌ 
ஜடாயு தோன்றும்‌ 


“ராணி காமிக்ஸ்‌”, 


மறக்காமல்‌ வாங்குங்கள்‌... சென்னை-600 007. 














RANI COMICS 


Regd. with the Registrar of Newspaper July 16, 2002. TAMIL FORTNIGHTLY) 


for india Huger No. கப்பட்ட ISSN 0971-8567 






லக்‌ ஸ்‌ வழங்கும்‌ 
இ ளூபடி! 


